© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
தமிழ்நாடு அரசு [R. Dis. No. 197/2009. 
2024 [விலை: ரூ. 0.80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 


எண்‌ 35] சென்னை, புதன்கிழமை, ஆகஸ்ட்‌ 28, 2024 
ஆவணி 12, குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு 2055. 


பகுதி 111--பிரிவு 1(a) இன்‌ இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


இயற்கை வளங்கள்‌ துறை 
அறிவிக்கை 
[அரசாணை நிலை எண்‌. 14, இயற்கை வளங்கள்‌ (MMC.1)5 துறை, 12 ஜூன்‌ 2024.] 

1957-ஆம்‌ ஆண்டு சுரங்கங்கள்‌ மற்றும்‌ கனிமங்கள்‌ (மேம்படுத்தலும்‌ முறைப்படுத்தலும்‌) சட்டத்தின்‌, (மத்திய சட்டம்‌ 67/1957) 
15 ஆம்‌ பிரிவை சேர்ந்த (0, மற்றும்‌ (I-A) ஆகிய உட்பிரிவுகளில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாட்டு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ 1959-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு சிறு கனிமச்‌ சலுகை விதிகளில்‌ பின்வரும்‌ திருத்தங்களை இதனால்‌ செய்கிறார்‌. அவையாவன:- 

திருத்தங்கள்‌ 
மேற்சொன்ன விதிகளில்‌, விதி 12-இன்‌, துணை விதி (2-இல்‌, 
(1) பகுதி (a) இல்‌,- 


(a) “களிமண்‌, வண்டல்‌ மண்‌ மற்றும்‌ சரளை ஆகியவற்றை தோண்டியெடுப்பதற்காக”? என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, 
“களிமண்‌ மற்றும்‌ வண்டல்‌ மண்ணை அகற்றுவதற்காக”? என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌; 


(b) “களிமண்‌, வண்டல்‌ மண்‌ மற்றும்‌ சரளை”? என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “களிமண்‌ மற்றும்‌ வண்டல்‌ மண்‌”? என்ற 
சொற்றொடர்‌ அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌; 


(2) பகுதி (6)-இல்‌,- 


(a) “களிமண்‌, வண்டல்‌ மண்‌ மற்றும்‌ சரளை”? என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “களிமண்‌ மற்றும்‌ வண்டல்‌ மண்‌”? என்ற 
சொற்றொடர்‌ அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌; 


(0) “மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அனுமதி பெற்ற பின்னர்‌”? என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “வட்டாட்சியரிடமிருந்து 
அனுமதி பெற்ற பின்னர்‌”? என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌; 

(0) முதலாவது வரம்பு நிபந்தனைக்குப்‌ பதிலாக, பின்வரும்‌ வரம்பு நிபந்தனை அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌, அதாவது:- 

“இருப்பினும்‌, சம்பந்தப்பட்ட நபரின்‌ வசிப்பிடம்‌ அல்லது வேளாண்‌ நிலம்‌ மற்றும்‌ அகற்றப்படுகிற இடம்‌ ஒரே வட்டத்தில்‌ 

அமைந்திருக்க வேண்டும்‌. மேற்சொன்ன கனிமங்களை வேளாண்மை சார்‌ நோக்கத்திற்காக அகற்றுவதற்கு யாதெரு நபரும்‌, இணையவழி 
வாயிலாக விண்ணப்பம்‌ அளிக்கலாம்‌. மேலும்‌, அவ்விண்ணப்பம்‌ வருவாய்த்‌ துறையால்‌ பராமரிக்கப்பட்டு வருகிற இணையவழி நிலப்‌ 
பதிவேடுகள்‌ தரவுத்‌ தளத்தின்‌ வாயிலாக சரிபார்க்கப்பட வேண்டும்‌?” 

(0) இரண்டாவது வரம்பு நிபந்தனையில்‌, “மற்றும்‌ சரளை”? என்ற வார்த்தைகள்‌ விட்டுவிடப்பட வேண்டும்‌; 


(6) மூன்றாவது வரம்பு நிபந்தனையில்‌, “20 நாட்கள்‌” என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக “30 நாட்கள்‌” என்ற சொற்றொடர்‌ 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌; 


[1] 
11-12-35 (T Sup)—1 


(f) நான்காவது வரம்பு நிபந்தனையில்‌, “தோண்டியெடுத்தல்‌”? என்ற வார்த்தைக்குப்‌ பதிலாக “அகற்றுதல்‌?” என்ற வார்த்தை 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌; 


(9) நான்காவது வரம்பு நிபந்தனைக்குப்‌ பின்னர்‌, பின்வரும்‌ வரம்பு நிபந்தனை சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும்‌:- அதாவது:- 


மேலும்‌, “களிமண்‌ மற்றும்‌ வண்டல்‌ மண்ணை அகற்றப்படுவது, நேர்விற்கேற்ப, நீர்வளத்‌ துறை, ஊரக வளர்ச்சி மற்றும்‌ 
ஊராட்சித்‌ துறை, வேளாண்‌ பொறியியல்‌ துறை முதலியவற்றின்‌ உதவியுடன்‌ மாவட்ட ஆட்சியரால்‌ கண்காணிக்கப்பட வேண்டும்‌:””: 


3 பகுதி (0) க்குப்‌ பின்னர்‌, பின்வரும்‌ பகுதி சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும்‌. அதாவது:- 
“(ba) ஏரிகள்‌, கால்வாய்கள்‌ மற்றும்‌ நீர்த்தேக்கங்களின்‌ படுகைகளிலிருந்து விவசாய நோக்கத்திற்காக களிமண்‌ மற்றும்‌ 
வண்டல்‌ மண்ணை விலையின்றி அகற்றுவது என்பது சுரங்க வேலை அல்லாத செயலாகும்‌.””; 
(4) பகுதி (6) இல்‌, “களிமண்‌, வண்டல்‌ மண்‌ மற்றும்‌ சரளை?” என்ற சொற்றொடர்கள்‌ வரும்‌ இரண்டு இடங்களில்‌ “களிமண்‌ 
மற்றும்‌ வண்டல்‌ மண்‌”? என்ற வார்த்தைகள்‌ அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌. 
K. பனிந்திர ரெட்டி, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 
(குமிழாக்கம்‌) 
ந. அருள்‌, 
இயக்குநர்‌ (மொழிபெயர்ப்பு (கூ.பெறி. 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ செய்தித்‌ துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை ஆணையரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


